GOVERNMENT OF TAMIL NADU 


[ Regd . No. TN / CCN / 467 / 2012-14 . 
[ R. Dis . No. 197/2009 . 
[ Price : Rs . 1.60 Paise . 


2022 


OF TAMILN 


TAMIL NADU 


RNMENT 


GOVERNMENT GAZETTE 


DU 


TRUTH 
ALONE TRIUMPHS 


IL 


PUBLISHED BY AUTHORITY 


No. 6 ] 


CHENNAI , WEDNESDAY , FEBRUARY 9 , 2022 
Thai 27 , Pilava , Thiruvalluvar Aandu - 2053 


Part 11 - Section 1 


Notifications or Orders of specific character or of particular interest to the public 

issued by Secretariat Departments . 


NOTIFICATIONS BY GOVERNMENT 


CONTENTS 


Pages 


AGRICULTURE AND FARMERS WELFARE DEPARTMENT 


Amendments to the Notifications under the Tamil Nadu Agricultural Produce 
Marketing ( Regulation ) Act . 


18-19 


HOME , PROHIBITION AND EXCISE DEPARTMENT 


Amendment to the Notification under the Tamil Nadu Prohibition Act . .. 


19 


DTP - 11-16 


[ 
17 
] 


[ ] 


18 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


[ Part || - Sec.1 


NOTIFICATIONS BY GOVERNMENT 


AGRICULTURE AND FARMERS WELFARE DEPARTMENT 


Amendments to the Notifications under the Tamil Nadu Agricultural Produce Marketing ( Regulation ) Act . 


[ G.O. Ms. No. 22 , Agriculture and Farmers Welfare ( AM 2 ) , 25th January 2022 , 

தை 12 , பிலவ , திருவள்ளுவர் ஆண்டு -2053 . ] 
No. Il ( 1 ) /AGFW/13/2022.-In exercise of the powers conferred by sub - section ( 1 ) of Section 5 of Tamil Nadu Agricultural 
Produce Marketing ( Regulation ) Act , 1987 ( Tamil Nadu Act 27 of 1989 ) , the Governor of Tamil Nadu hereby makes the following 
amendment to the Agriculture Department's Notification No. II ( 1 ) AG / 1 ( b - 3 ) / 2014 , published at page 2 of Part II - Section 1 of 
the Tamil Nadu Government Gazette Extraordinary , dated the 25th February 2014 : 


1 


AMENDMENT 


In the said Notification , after the expression , " Lalgudi " the expression " Pullambadi , " shall be inserted . 


NOTIFICATION- || 


[ G.O. Ms. No. 22 , Agriculture and Farmers Welfare ( AM 2 ) , 25th January 2022 , 

தை 12 , பிலவ , திருவள்ளுவர் ஆண்டு 2053 ) 
No. 1 | ( 1 ) /AGFW/14/2022.—In exercise of the powers conferred by sub - section ( 2 ) of Section 6 of Tamil Nadu Agricultural 
Produce Marketing ( Regulation ) Act , 1987 ( Tamil Nadu Act 27 of 1989 ) , the Governor of Tamil Nadu hereby makes the following 
amendment to the Agriculture Department's Notification No || ( 1 ) AG / 1 ( b - 5 ) / 2014 , published at page 2 of Part II - Section 1 of 
the Tamil Nadu Government Gazette Extraordinary , dated the 25th February , 2014 : 

AMENDMENT 
In the said Notification , after the expression " Lalgudi , " the expression " Pullambadi , " shall be inserted . 


[ G.O. Ms. No. 22 , Agriculture and Farmers Welfare ( AM 2 ) , 25th January 2022 , 

தை 12 , பிலவ , திருவள்ளுவர் ஆண்டு -2053 ) 
1987 - ம் வருடத்திய தமிழ்நாடு வேளாண் விளைபொருளைச் சந்தைப்படுத்துதல் ( முறைப்படுத்துதல் ) சட்டத்தின் ( தமிழ்நாடு சட்டம் 
27 / 1989 ) 5 ஆம் பிரிவைச் சேர்ந்த ( 1 ) உட்பிரிவில் வழங்கப்பட்டுள்ள அதிகாரங்களைக் கொண்டு தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் 25-02-2014 
ஆம் நாளிட்ட தமிழ்நாடு அரசிதழின் பாகம் || - பிரிவு 1 - ன் 3 ஆம் பக்கத்தில் வெளியிடப்பட்ட வேளாண்மைத் துறையின் அறிவிக்கை | -க்கு 
பின்வரும் திருத்தத்தை இதனால் வெளியிடுகிறார் . 

திருத்தம் 
மேற்குறிப்பிட்டுள்ள அறிவிக்கையில் " இலால்குடி , " என்ற பதிவுக்குப் பின்னர் " புள்ளம்பாடி " என்ற பதிவு சேர்க்கப்படுகிறது . 

அறிவிக்கை - ||| 


க 


[ G.O. MS . NO . 22 , Agriculture and Farmers Welfare ( AM 2 ) , 25th January 2022 , 

கை 12 , பிலவ , திருவள்ளுவர் ஆண்டு -2053 . ] 
1987 - ம் வருடத்திய தமிழ்நாடு வேளாண் விளைபொருளைச் சந்தைப்படுத்துதல் ( முறைப்படுத்துதல் ) சட்டத்தின் ( தமிழ்நாடு சட்டம் 
27 / 1989 ) 6 ஆம் பிரிவைச் சேர்ந்த ( 2 ) உட்பிரிவில் வழங்கப்பட்டுள்ள அதிகாரங்களைக் கொண்டு தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் 25-02-2014 
ஆம் நாளிட்ட தமிழ்நாடு அரசிதழின் பாகம் || - பிரிவு 1 - ன் 4 ஆம் பக்கத்தில் வெளியிடப்பட்ட வேளாண்மைத் துறையின் அறிவிக்கை -க்கு 
பின்வரும் திருத்தத்தை இதனால் வெளியிடுகிறார் . 

திருத்தம் 
மேற்குறிப்பிட்டுள்ள அறிவிக்கையில் " இலால்குடி , " என்ற பதிவுக்குப் பின்னர் " புள்ளம்பாடி " என்ற பதிவு சேர்க்கப்படுகிறது . 


[ G.O. Ms. No. 23 , Agriculture and Farmers Welfare ( AM 2 ) , 25th January 2022 , 

தை 12 , பிலவ , திருவள்ளுவர் ஆண்டு -2053 ) 


No. Il ( 1 ) /AGFW/15/2022.-In exercise of the powers conferred by sub - section ( 1 ) of Section 5 of Tamil Nadu Agricultural 
Produce Marketing ( Regulation ) Act , 1987 ( Tamil Nadu Act 27 of 1989 ) , ' the Governor of Tamil Nadu hereby makes the 
following amendment to the Agriculture Department's Notification No. II ( 1 ) / AG / 12 / 2014 published at page 14 of Part II - Section 1 
of the Tamill Nadu Government Gazette , dated the 7th May , 2014 : 


AMENDMENT 
In the said notification , for the expression , " Senjeri " , the expression " Malayadipalayam " shall be substituted . 


Feb. 9 , 2022 ] 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


19 


NOTIFICATION - II 


[ G.O. Ms. No. 23 , Agriculture and Farmers Welfare ( AM 2 } , 25th January 2022 , 

தை 12 , பிலவ , திருவள்ளுவர் ஆண்டு -2053 . ) 
No. II ( 1 ) /AGFW/16/2022.-In exercise of the powers conferred by sub - section ( 2 ) of Section 6 of Tamil Nadu Agricultural 
Produce Marketing ( Regulation ) Act , 1987 ( Tamil Nadu Act 27 of 1989 ) , the Governor of Tamil Nadu hereby makes the following 
amendment to the Agriculture Department's Notification No. I ( 1 ) AG / 15 / 2014 published at page 15 of Part || - Sub - section 1 of the 
Tamil Nadu Government Gazette , dated the 7th May , 2014 : 


AMENDMENT 


In the said Notification , for the expression " Senjeri " , the expression " Malayadipalayam " shall be substituted . 


[ G.O. Ms. No. 23 , Agriculture and Farmers Welfare ( AM 2 ) , 25th January 2022 , 

தை 12 , பிலவ , திருவள்ளுவர் ஆண்டு -2053 . ] 
1987 - ம் வருடத்திய தமிழ்நாடு வேளாண் விளைபொருளைச் சந்தைப்படுத்துதல் ( முறைப்படுத்துதல் ) சட்டத்தின் ( தமிழ்நாடு சட்டம் 
27/1989 ) 5 ஆம் பிரிவைச் சேர்ந்த ( 1 ) ஆம் உட்பிரிவில் வழங்கப்பட்டுள்ள அதிகாரங்களைக் கொண்டு , தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் 
07-05-2014 ஆம் நாளிட்ட தமிழ்நாடு அரசிதழின் பாகம் II - பிரிவு 1 - ன் 16 ஆம் பக்கத்தில் வெளியிடப்பட்ட வேளாண்மைத் துறையின் 
அறிவிக்கை V- க்கு பின்வரும் திருத்தத்தை இதனால் வெளியிடுகிறார் . 

திருத்தம் 
மேற்குறிப்பிடப்பட்டுள்ள அறிவிக்கையில் " செஞ்சேரி " என்ற பதிவுக்குப் பதிலாக " மலையடிபாளையம் " என்ற பதிவு மாற்றீடு செய்யப்படுகிறது . 

அறிவிக்கை - || 
[ G.O. Ms. No. 23 , Agriculture and Farmers Welfare ( AM 2 ) , 25th January 2022 , 

தை 12 , பிலவ , திருவள்ளுவர் ஆண்டு -2053 . ) 
1987 - ம் வருடத்திய தமிழ்நாடு வேளாண் விளைபொருளைச் சந்தைப்படுத்துதல் ( முறைப்படுத்துதல் ) சட்டத்தின் ( தமிழ்நாடு சட்டம் 
27/1989 ) 6 ஆம் பிரிவைச் சேர்ந்த ( 2 ) ஆம் உட்பிரிவில் வழங்கப்பட்டுள்ள அதிகாரங்களைக் கொண்டு தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் 
07-05-2014 ஆம் நாளிட்ட தமிழ்நாடு அரசிதழின் பாகம் II- பிரிவு 1 - ன் 16 ஆம் பக்கத்தில் வெளியிடப்பட்ட வேளாண்மைத் துறையின் 
அறிவிக்கை VII- க்கு பின்வரும் திருத்தத்தை இதனால் வெளியிடுகிறார் . 

திருத்தம் 
மேற்குறிப்பிடப்பட்டுள்ள அறிவிக்கையில் " செஞ்சேரி , " என்ற பதிவுக்குப் பதிலாக " மலையடிபாளையம் " என்ற பதிவு மாற்றீடு செய்யப்படுகிறது . 


சி . சமயமூர்த்தி , 
வேளாண்மை உற்பத்தி ஆணையர் மற்றும் 

அரசுச் செயலாளர் . 


HOME , PROHIBITION AND EXCISE DEPARTMENT 
Amendment to the Notification under the Tamil Nadu Prohibition Act . 
[ G.O. Ms. No. 14 , Home , Prohibition and Excise ( III ) , 19th January 2022 , 

தை 6 , பிலவ , திருவள்ளுவர் ஆண்டு -2053 . ) 
No. II ( 1 ) HOPE / 17 / 2022 . - in exercise of the powers conferred by sub - section ( 1 ) of Section 18 - B of the Tamil Nadu 
Prohibition Act , 1937 ( Tamil Nadu Act X of 1937 ) , the Governor of Tamil Nadu hereby makes the following amendment to 
the Prohibition and Excise Department Notification No. II ( I ) / PE / 239 ( d ) 81 , published at page 2 of Part II - Section 1 of the 
Tamil Nadu Government Gazette Extraordinary , dated the 1st May , 1981 , as subsequently amended : 


} 


AMENDMENT 


In the said Notification , for the TABLE , in the Annexure under the heading " MEDIUM BRANDS " , under the sub - heading 
" Thiruvalargal Enrica Enterprises Private Limited " , the entries " No.1 Mc.Dowell Brandy " and " Honey Bee Brandy " shall 
be omitted . 


S.K. PRABAKAR , 
Additional Chief Secretary to Government . 


PRINTED AND PUBLISHED BY THE COMMISSIONER OF STATIONERY AND PRINTING , CHENNAI 

ON BEHALF OF THE GOVERNMENT OF TAMIL NADU 


